© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 8.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ள்‌ EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No.85] CHENNAI, SATURDAY, MARCH 2, 2024 
Maasi 19, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2055 


Part II—Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the 
public issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மை துறை 
No. 1I(4)/REVDM/4(n)/2024. 


[வருவாய்‌ நிருவாகம்‌ - ஆட்சி எல்லை - தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ 
வட்டங்களை சீரமைத்து திருவோணத்தை தலைமையிடமாகக்‌ கொண்டு புதிய வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்குதல்‌- 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது. | 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:- 
[அரசாணை நிலை) எண்‌ 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மை துறை, வருவாய்‌ நிருவாக அலகு, வ.நி-1(] பிரிவு, 


27 பிப்ரவரி 2024, மாசி 15, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 
படிக்கவும்‌ :- 


1. அரசாணை (நிலை எண்‌ 279, வருவாய்‌ [வ.நி.10]த்‌ துறை, நாள்‌ 09.06.2003. 

2. தஞ்சாவூர்‌ மாவட்ட ஆட்சியரின்‌ கடித ந.க.எண்‌ 30894/2021/21, நாள்‌ 25.08.2022 மற்றும்‌ 19.05.2023. 

3. கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/வருவாய்‌ நிருவாக ஆணையர்‌ கடித எண்‌.பணி 3(4)/31918/2021, 
நாள்‌ 02.12.2022. 


ஆணை:-எண்‌. 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மை துறை, வருவாய்‌ நிருவாக அலகு வ.நி.-1(1) பிரிவு 
27 பிப்ரவரி 2024. 


தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர்‌ - 2022-2023-ஆம்‌ ஆண்டிற்கான மானியக்‌ கோரிக்கையின்‌ போது மாண்புமிகு 
அமைச்சர்‌ (வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை அவர்கள்‌ கீழ்கண்ட அறிவிப்பினை வெளியிட்டார்கள்‌:- 


“தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்களை சீரமைத்து புதிய திருவோணம்‌ வருவாய்‌ 
வட்டம்‌ ரூ.7.56 கோடி செலவில்‌ உருவாக்கப்படும்‌”. 


2. மேற்காணும்‌ மாண்புமிகு வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை அமைச்சர்‌ அவர்களின்‌ அறிவிப்பின்‌ அடிப்படையில்‌, 
மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ / வருவாய்‌ நிருவாக ஆணையரின்‌ கடிதத்தில்‌, தஞ்சாவூர்‌ 
மாவட்டம்‌, ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ வட்டங்களை சீரமைத்து திருவோணத்தை தலைமையிடமாகக்‌ கொண்டு 
புதிய வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்குவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடமிருந்து மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில்‌ 
கருத்துரு பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டதில்‌, தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ தஞ்சாவூர்‌, கும்பகோணம்‌, மற்றும்‌ பட்டுக்கோட்டை ஆகிய 
மூன்று கோட்டங்களும்‌, தஞ்சாவூர்‌, திருவையாறு, ஒரத்தநாடு, பூதலூர்‌, திருவிடைமருதூர்‌, கும்பகோணம்‌, பாபநாசம்‌, பட்டுக்கோட்டை 


॥-1 Ex. (85) [1] 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


மற்றும்‌ பேராவூரணி ஆகிய ஒன்பது வருவாய்‌ வட்டங்களும்‌ உள்ளடங்கியுள்ளது. மேலும்‌ தஞ்சாவூர்‌, திருவையாறு, பூதலூர்‌, 
ஒரத்தநாடு, திருவோணம்‌, பட்டுக்கோட்டை, மதுக்கூர்‌, பேராவூரணி, சேதுபாவாசத்திரம்‌, அம்மாப்பேட்டை, பாபநாசம்‌, கும்பகோணம்‌, 
திருப்பனந்தாள்‌ மற்றும்‌ திருவிடைமருதூர்‌ ஆகிய 14 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது. இவற்றில்‌, ஒரத்தநாடு வட்டத்திலுள்ள 
திருவோணம்‌ ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம மக்கள்‌ அத்தியாவசிய சேவைகளான சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று 
மற்றும்‌ வாரிசு சான்று, பட்டா மாற்றம்‌ உள்ளிட்ட பல்வேறு சான்றுகளையும்‌, இன்னும்‌ பிற வருவாய்த்துறையின்‌ சேவைகளை 
பெறுவதற்கு தற்போதைய திருவோணம்‌ ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்கள்‌ ஒரத்தநாடு வட்டத்தின்‌ தலைமையிடத்திற்கு சுமார்‌ 
34 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ளதால்‌, மேற்படி வருவாய்‌ வட்டத்திற்கு வந்து செல்ல சிரமப்பட வேண்டியதாகவுள்ளது எனவும்‌, 
இதனால்‌ வருவாய்த்துறை சார்ந்த சேவைகளை பெறுவதற்கு அப்பகுதியில்‌ உள்ள கிராம மக்கள்‌ ஒரு நாள்‌ முழுவதையும்‌ செலவிட 
வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார்‌ 


3. மேலும்‌, வட்டத்‌ தலைமையிடத்திற்கு செல்வதற்கு நேரடி போக்குவரத்து இல்லாத காரணத்தினாலும்‌, வட்டத்‌ தலைமை 
அலுவலகமான ஒரத்தநாடு வட்டாட்சியர்‌ அலுவலகத்திற்கு மாறி மாறி பயணம்‌ செய்து வரவேண்டியுள்ளது என்றும்‌, மேலும்‌, 
ஒரத்தநாடு வட்டத்தின்‌ ஒருபகுதியாக உள்ள அதாவது, புதிய வட்டமாக உருவாக்கிட ௨ த்தேசிக்கப்பட்டுள்ள திருவோணம்‌ 
ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்கள்‌ பொருளாதாரத்திலும்‌, வேலைவாய்ப்பிலும்‌, கல்வி அறிவிலும்‌ மற்றும்‌ போக்குவரத்து வசதியிலும்‌ 
மிகவும்‌ பின்தங்கி உள்ளது எனவும்‌, அந்த வகையில்‌ வட்டத்‌ தலைமையிடத்திற்கு வெகுதொலைவில்‌ உள்ள கிராமங்களை பிரிப்பதன்‌ 
மூலம்‌ அப்பகுதி மக்களுக்கு கால விரையம்‌ மற்றும்‌ பண விரையத்தை குறைக்கவும்‌, உடனடியாக அரசின்‌ நலத்திட்டங்கள்‌ விரைந்து 
பொதுமக்களுக்கு கிடைத்து பயன்பெறுவதற்கு வசதியாக இருக்கும்‌ என்பதை கருத்திற்கொண்டு தஞ்சாவூர்‌ மாவட்டத்திற்குட்பட்ட 
ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை ஆகிய இரு வட்டங்களை மட்டுமே சீரமைத்து புதிய திருவோணம்‌ வட்டத்தினை உருவாக்கலாம்‌ 
என தெரிவித்துள்ளார்‌. 


4. மேலும்‌, தஞ்சாவூர்‌ மாவட்டத்திலுள்ள ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ வட்டங்களை சீரமைத்து காவாளப்பட்டி, 
சில்லத்தூர்‌, திருநெல்லூர்‌ மற்றும்‌ வெங்கரை குறுவட்டங்களுடன்‌ மொத்தம்‌ 4 குறுவட்டங்கள்‌ மற்றும்‌ 45 வருவாய்‌ கிராமங்களை 
உள்ளடக்கி திருவோணத்தைத்‌ தலைமையிடமாகக்‌ கொண்டு புதிய திருவோணம்‌ வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்கலாம்‌. மேலும்‌, 
புதிதாக உருவாக்கப்படவுள்ள திருவோணம்‌ வருவாய்‌ வட்டத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டிய 48 பணியிடங்களில்‌ ஒரத்தநாடு 
வருவாய்‌ வட்டத்திற்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்களிலிருந்து 18 மிகைப்‌ பணியிடங்கள்‌ மற்றும்‌ புதிதாக 30 பணியிடங்களை, 
புதிதாக உருவாக்கலாம்‌ எனவும்‌ தெரிவித்துள்ளார்‌. 


5. கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ / வருவாய்‌ நிருவாக ஆணையர்‌ மற்றும்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌, தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 
ஆகியோரின்‌ கருத்துருக்களை அரசு விரிவாக ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது:- 


i. தஞ்சாவூர்‌ மாவட்டத்திலுள்ள ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ வட்டங்களைச்‌ சீரமைத்து * “திருவோணம்‌” எனும்‌ 
புதிய வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்கப்படுகிறது. அதன்‌ ஆட்சி எல்லைப்பட்டியல்‌ பிற்சேர்க்கை |V-ல்‌ தெரிவித்துள்ளவாறு 
அமையும்‌. 


i, தஞ்சாவூர்‌ மாவட்டத்திலுள்ள ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ வட்டங்களை சீரமைத்து பிற்சேர்க்கை-/ 
அறிவிக்கை-1ல்‌ குறிப்பிட்டுள்ளவாறு காவாளப்பட்டி, சில்லத்தூர்‌, திருநெல்லூர்‌ மற்றும்‌ வெங்கரை குறுவட்டங்களுடன்‌ 
மொத்தம்‌ 4 குறுவட்டங்கள்‌ மற்றும்‌ 45 வருவாய்‌ கிராமங்களை உள்ளடக்கி திருவோணத்தைத்‌ தலைமையிடமாகக்‌ 
கொண்டு புதிய திருவோணம்‌ வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்கப்படுகிறது, 


ii, புதிதாக உருவாக்கப்படும்‌ திருவோணம்‌ வருவாய்‌ வட்டத்திற்கு 38 பணியிடங்கள்‌ அனுமதிக்கப்பட்டு கீழ்கண்டவாறு 
தோற்றுவிக்கப்படுகிறது:- 


அ ஒரத்தநாடு வருவாய்‌ வட்டத்திற்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்களிலிருந்து 18 மிகைப்‌ பணியிடங்கள்‌ 
மறுபரவலமர்த்தல்‌ (Redeployment) மூலமாக பிற்சேர்க்கை-|, கலம்‌ (9)-ல்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நிரப்பப்பட 
வேண்டும்‌. 

ஆ) புதிதாக உருவாக்கப்படும்‌ திருவோணம்‌ வருவாய்‌ வட்டத்திற்கு பிற்சேர்க்கை-|, கலம்‌ (10) மற்றும்‌ (1-ல்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 20 பணியிடங்கள்‌ புதிதாக தோற்றுவிக்கப்படுகிறது. 


இ) புதிதாக உருவாக்கப்படும்‌ பணியிடங்களின்‌ ஊதிய விகிதம்‌ மற்றும்‌ நிலை பிற்சேர்க்கை ||-ல்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


ஈ) ஒரத்தநாடு (7) மற்றும்‌ பட்டுக்கோட்டை (11) வருவாய்‌ வட்டங்களில்‌ மிகைப்பணியிடங்கள்‌ என தெரிவித்து இருத்தி 
வைத்துக்கொள்ள முடிவு செய்த 18 பணியிடங்களில்‌, 7 பணியிடங்கள்‌ நிகர்பணியிடங்களாக (Equivalent post) 
சரி செய்யப்படுவது போக, பிற்சேர்க்கை-|, கலம்‌ (13)-ல்‌ தெரிவிக்கப்பட்டுள்ள மீதமுள்ள 11 மிகைப்பணியிடங்கள்‌ 
அரசுக்கு சரண்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


iv. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திருவோணம்‌ வருவாய்‌ வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு தற்போதைய நிலையில்‌ 
தோரயமாக ஏற்படும்‌ தொடரும்‌ செலவினம்‌ பிற்சேர்க்கை-111 (அ- வில்‌ தெரிவித்துள்ளவாறு ரூ.1,26,45,864/- (ரூபாய்‌ 
ஒரு கோடியே இருபத்து ஆறு இலட்சத்து நாற்பத்து ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு மட்டும்‌) மற்றும்‌ 
பிற்சேர்க்கை-111(ஆ)-வில்‌ தெரிவித்துள்ளவாறு தொடரா செலவினம்‌ ரூ.29,86,918/- (ரூபாய்‌ இருபத்து ஒன்பது 
இலட்சத்து எண்பத்தாராயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு மட்டும்‌) நிதி ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது. 


Vv. புதிதாக தோற்றுவிக்க வேண்டிய பணியிடங்களுள்‌, அலுவலக உதவியாளர்‌ பணியிடம்‌ தவிர மற்ற பணியிடங்களை 
(இரவுக்‌ காவலர்‌, மசால்சி மற்றும்‌ புல உதவியாளர்‌) 'வெளிமுகமை' (Outsourcing) மூலம்‌ நிரப்பப்பட வேண்டும்‌ என்றும்‌ 
அலுவலக உதவியாளர்‌ பணியிடம்‌ நிரப்பப்படும்போது தமிழ்நாடு அடிப்படைப்‌ பணி சிறப்பு விதிகளில்‌ விதி 4(a)— 
வுடன்‌ உடனிகழ்வாக அரசாணை (நிலை எண்‌.44, தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலை வாய்ப்புத்துறை, நாள்‌ 01.03.2015-இல்‌ 
வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களையும்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 3 


Vi. மிகைப்பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்கள்‌ தேவையான இடத்திற்கு மாற்றம்‌ செய்யப்பட வேண்டும்‌. 
அவ்வாறு இல்லையெனில்‌ அப்பணியிடங்கள்‌ நிரப்பப்படாமல்‌ காலியாக வைக்கப்பட வேண்டும்‌. காலியாக வைக்க 
ஆணையிடப்பட்ட பணியிடங்களுக்கு சம்பளம்‌ பெற்று வழங்கக்கூடாது. 

Vil, மறுபரவலமர்த்தல்‌ மூலம்‌ திருவோணம்‌ வருவாய்‌ வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய பணியிடங்கள்‌ உரிய தளவாடங்களுடன்‌ 


புதிய வருவாய்‌ வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டும்‌. 

vii. அலுவலக பயன்பாட்டிற்கு தேவைப்படும்‌ பொருள்கள்‌, கணினி மற்றும்‌ அது தொடர்பான பொருள்கள்‌ மற்றும்‌ வாகனங்கள்‌ 
வாங்குவதில்‌ அரசால்‌ தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்து கொள்ள 
வேண்டும்‌. 


1௦ இது ஒரு புதுப்பணி (New Instrument of Service) குறித்த செலவினமாகும்‌. எனவே, புதுப்பணி தொடர்பான 
நடைமுறைகள்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌. 


% புதிய பணியிடங்கள்‌ தோற்றுவிப்பதில்‌ மனிதவள மேலாண்மைத்‌ துறையினால்‌ வெளியிடப்பட்டுள்ள பணி விதிகள்‌ 


பின்பற்றப்படவேண்டும்‌. 

Xi. இரவுக்‌ காவலர்‌, மசால்சி, புல உதவியாளர்‌ போன்ற பணியிடங்கள்‌ அரசு ஆணை (நிலை எண்‌.49, பணியாளர்‌ 
மற்றும்‌ நிருவாக சீர்திருத்தத்துறை, நாள்‌ 14.05.2002-இன்படி வெளிமுகமை (Outsourcing) மூலமாக ஒப்பந்த (contract) 
அடிப்படையில்‌ நிரப்பப்பட வேண்டும்‌. 

Xi, அலுவகத்திற்கான வாடகை பொதுப்பணித்துறை பரிந்துரையின்‌ அடிப்படையில்‌ நிர்ணயிக்கப்பட்டு பெற்று வழங்க 


வேண்டும்‌. 
i. தொகுப்பு கிராமங்களை பிரித்து புதிதாக தொகுப்பு கிராமங்களை உருவாக்குதல்‌ தொடர்பாக நடைமுறையில்‌ உள்ள 
விதிமுறைகள்‌, சட்டம்‌ மற்றும்‌ அரசாணைகள்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌. 
6. இவ்வரசாணையின்‌ பிற்சேர்க்கை V-ல்‌ கண்டுள்ள அறிவிக்கைகள்‌ தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌. 
7. திருவோணம்‌ புதிய வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5-இல்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ /வருவாய்‌ நிருவாக ஆணையர்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறார்‌. 
8. இந்த அரசாணை நிதித்துறையின்‌ கோ.எண்‌ efile 11௦.2304776/நிதி(வருவாய்‌)/ (மை.ம.ஆபி)/2024, நாள்‌ 27.02.2024-இல்‌ 
பெறப்பட்ட இசைவுடன்‌ வெளியிடப்படுகிறது. 
PSL No.202402PSL0039 
(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 
பிற்சேர்க்கை-1 
அரசாணை ௫லை எண்‌ 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை, நாள்‌ 27.02.2024 திருவோணம்‌ புதிய 
வருவாய்‌ வட்டத்திற்கான பணியிட விவரங்கள்‌ 


திருவோணம்‌ புதிய வருவாய்‌ வட்டம்‌ உருவாக்கப்பட்ட பின்னர்‌ ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ வட்டங்களிலிருந்து 
மாறுதல்‌ செய்யப்பட வேண்டிய மற்றும்‌ புதியதாக உருவாக்கப்பட வேண்டிய பணியிடங்கள்‌ ஆகியவற்றின்‌ விவரம்‌ பொதுவான 
பணியாளர்‌ மாதிரி (Generalized Staff Pattern)-—இன்படி பின்வருமாறு தரப்படுகிறது. 


2 2 ச்ம்‌ ச ரக உருவாக்கப்பட்ட 
ஒரத்தநாடு டய பட்டுக்கோட்டை i ரர வட்டம்‌ 
வட்டம்‌ வருவாய்‌ வட்டம்‌ 4 Gentes} 
- - பட்டுக்கோட்டை 
5 f 5 த : மற்றும்‌ 
1 ர ge | ; i aca. i ஒரத்தநாடு 
Al ட்‌ த ர 2 “BS : ்‌ யு வருவாய்‌ 
5 ses ன்‌ 2 : «|. : வட்டங்களில்‌ 
எண்‌ பணரியிடத்தின்‌ பெயர்‌ |. : a 2 1 ; . அரக்கு Spat 
F : 2 : an : செய்யப்படும்‌ 
‘ |. . ட்‌ : மீதமுள்ள மிகைப்‌ 
ர : அ ; பணியிடங்கள்‌ 


பணியிடம்‌ 


(10 குறுவட்டய்‌) 


அனுமதிக்கப்பட்ட பணியிடம்‌ 
(பிரிவினைக்கு முன்‌ 
(8 குறுவட்டு 
நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய 
பணியிடம்‌ (பிரிவினைக்கு பின்‌) 
(6 குறுவட்டய) 
அனுமதிக்கப்பட்ட பணியிடம்‌ 
(பிரிவினைக்கு முன்‌ 
நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய 
பணியிடம்‌ (பிரிவினைக்கு பின்‌) 
(10 குறுவட்டய) 
மறுபரவலமர்த்தல்‌ மூலம்‌ 
நிரப்பப்படும்‌ பணியிடங்கள்‌ 
பட்டுக்கோட்டை மற்றும்‌ 
ஒரத்தநாடு வருவாய்‌ 
வட்டங்களிலிருந்து பெறப்பட்ட 
நிகர்‌ பணியிடங்கள்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட 
புதிய பணியிடம்‌ 
அனுமதிக்கப்பட்ட மொத்த 


4 TAMIL LL GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ரக உருவாக்கப்பட்ட 
ஒரத்தநாடு வருவாய்‌ பட்டுக்கோட்டை Pe ண்‌ ன்‌ (வாய்‌ வட்டம்‌ 
வட்டம்‌ வருவாய்‌ வட்டம்‌ (4 குறுவட்டம்‌ 
ர பட்டுக்கோட்டை 
: ; : et |. : மற்றும்‌ 
: : : : : : ௮. i ஒரத்தநாடு 
| 2 Sm |. : வ வருவாய்‌ 
: F கி |, : வட்டங்களில்‌ 
பணரியிடத்தின்‌ பெயர்‌ வ |. : al, . . . : : அரசுக்கு சரண்‌ 
. : ‘ > S| ' செய்யப்படும்‌ 
i : ட : ட : மீதமுள்ள மிகைப்‌ 


மண்டல துணை 
வட்டாட்சியர்‌ 
வருவாய்‌ ஆய்வாளர்‌ 


இளநிலை உதவியாளர்‌ 


தட்டச்சர்‌ 

(பொது + சபாதி) 
பதிவுறு எழுத்தர்‌ 
(பொது + சபாதி) 


அலுவலக உதவியாளர்‌ 
(பொது + சபாதி + வட்ட 


வழங்கல்‌ பிரிவு) 


(10 குறுவட்டய்‌) 
(10 குறுவட்டய) 


P= TTT = 


(6 குறுவட்டம்‌ 


பண்ணப்பட்ட 


அனுமதிக்கப்பட்ட பணியிடம்‌ 
பிரிவினைக்கு முன்‌) 

(8 குறுவட்டய) 
நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய 
பணியிடம்‌ (பிரிவினைக்கு பின்‌) 
அனுமதிக்கப்பட்ட பணியிடம்‌ 

பிரிவினைக்கு முன்‌) 
நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய 
பணியிடம்‌ (பிரிவினைக்கு பின்‌) 
பட்டுக்கோட்டை மற்றும்‌ 
ஒரத்தநாடு வருவாய்‌ 
வட்டங்களிலிருந்து பெறப்பட்ட 
நிகர்‌ பணியிடங்கள்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட 

புதிய பணியிடம்‌ 

அனுமதிக்கப்பட்ட மொத்த 


இ 
ந 
யம்‌ 
= | 
இ 


P 
G 
ந்‌ 
E 
5 
2 
a. 


ஈப்பு ஓட்டுநர்‌ 
(பொது + சபாதி) 


இரவு காவலர்‌ 


மசால்சி 


சமூக பாதுகாப்பு திட்டப்‌ பிரிவு 


ஊனம்‌ [1 | 4 Jo] + [1 [alo] 

[esi [+ [+ ய + வ 

Gefen apne’ [2 | + ய உன ஊன யா யா ஊன lefts] + | 

2 தேர்தல பரிவு க டட ௮) 

உனை வயாக [+ [a 1 1 1௨-1௨ 

ண்ட கன பயன fof [+ pepe] + மா யன ண னை 

cepme amy | iT Cd னை 
உஷ்ண To Tr Tol Te Pope fet ஊனை 

| 

pon ent | க பயை 


ஆ: 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


பிற்சேர்க்கை-11 


அரசாணை (நிலை எண்‌ 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை, நாள்‌ 27.02.2024 
திருவோணம்‌ புதிய வருவாய்‌ வட்டத்திற்கு புதிதாக ஒப்பளிக்கப்படும்‌ பணியிடங்கள்‌ 


= பணியிடங்களின்‌ பெயர்‌ நிலை மற்றும்‌ ஊதிய விகிதம்‌ புதிய பணியிடம்‌ 
எண்‌. dn pay revised scale) 
1. வட்டாட்சியர்‌ நிலை-20, 1 
ரூ.37,700-1,38,500/- 
2. தனி வட்டாட்சியர்‌ நிலை-20, 1 
(சமூக பாதுகாப்புத்‌ திட்டம்‌) ரூ.37,700-1,38,500/- 
3. மண்டல துணை ஆய்வாளர்‌ நிலை-12, 1 
(நிலஅளவைப்‌ பிரிவ) ரூ.35,600-1,30,800/- 
4. வட்ட சார்‌ ஆய்வாளர்‌ நிலை-11, 1 
(நிலஅளவைப்‌ பிரிவ) ரூ.35,400-1,30,400/- 
5. முதுநிலை வரைவாளர்‌ நிலை-11, 1 
(நிலஅளவைப்‌ பிரிவ) ரூ.35,400-1,30,400/- 
6. குறுவட்ட நில அளவர்‌ நிலை-10, 2 
(நிலஅளவைப்‌ பிரிவ) ரூ.20,600-75,900/- 
7. தட்டச்சர்‌ நிலை-8, 1 
ரூ.19,500-71,900/- 
8. பதிவுறு எழுத்தர்‌ நிலை-2, 1 
ரூ.15,900-58,500/- 
9. ஈப்பு ஒட்டுநர்‌ நிலை-8, 2 
ரூ.19,500-71,900/- 
10. அலுவலக உதவியாளர்‌ நிலை-1, 2 
ரூ.15,700-58,100/- 
மொத்தம்‌ - 13 
பிற்சேர்க்கை-111 
அரசாணை (ிலை எண்‌ 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை, நாள்‌ 27.02.2024 
புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திருவோணம்‌ வருவாய்‌ வட்டத்திற்கான 
தொடரும்‌ / தொடரா செலவினம்‌ 
(அ) தொடரும்‌ செலவினங்கள்‌ (ஒரு வருடத்திற்கு) 
வ.எண்‌ பொருளடக்கம்‌ தொகை ரூபாயில்‌) 


ஆண்டொன்றுக்கு பணியாளர்களின்‌ ஊதியம்‌ மற்றும்‌ படிகள்‌ 


1,20,96,864 


2 கட்டிட வாடகை (பொதுப்பணித்துறையின்‌ மூலம்‌ நிர்ணயிக்கப்படும்‌) தனியே அனுப்பப்படும்‌ 

3 மின்சாரக்‌ கட்டணம்‌ (நுகர்வு) 1,50,000 

4 வாகன எரிபொருள்‌ செலவு 3,00,000 

5 தொலைபேசிக்‌ கட்டணம்‌ 24,000 

6 சில்லறை செலவினம்‌ 50,000 

ரீ கணினி உதிரி பாகங்கள்‌ 25,000 
மொத்தம்‌ 1,26,45,864 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(ஆ) தொடரா செலவினங்கள்‌ 


விவரம்‌ எண்ணிக்கை தொகை 
எண்‌ 
தளவாடங்கள்‌ - 5,00,000 
Py ஈப்பு (ஒன்றிற்கு 8,45,459) 2 16,90,918 
3. தொலைபேசி இணைப்பு 2 1,000 
4. கணினி (Computer Accessories Purchase) ஒன்றுக்கு 75,000/- 5 3,75,000 
5. பிரிண்டர்‌ அச்சுப்பதிப்பு இயந்திரம்‌ ஒன்றுக்கு 32,000/- 5 1,60,000 
6. ஜெராக்ஸ்‌ (Xerox machine) 1 1,30,000 
Ts பேக்ஸ்‌ (Fax and Scanner) 1 50,000 
8. குளிர்சாதனம்‌ (Air Conditioner) 2 70,000 
9. தீயணைப்பான்‌ (Fire Extinguisher) - 10,000 
மொத்தம்‌ 29,66,918 
பிற்சேர்க்கை-[V 
அரசாணை ௫லை எண்‌ 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை, நாள்‌ 27.02.2024 
ஆட்சி எல்லைப்பட்டியல்‌ - திருவோணம்‌ வட்டத்தைப்‌ பிரித்தலுக்கான படிவம்‌ வட்டச்சீரமைப்பிற்கு பின்‌ 
வ. ஆட்சி எல்லை தஞ்சாவூர்‌ கோட்டம்‌ பட்டுக்கோட்டை கோட்டம்‌ 
எண்‌ விளக்கங்கள்‌ ஒரத்தநாடு வட்டம்‌ திருவோணம்‌ வட்டம்‌ பட்டுக்கோட்டை வட்டம்‌ 
1 [தலைமையிடம்‌ ஒரத்தநாடு திருவோணம்‌ பட்டுக்கோட்டை 
2 (பரப்பளவு ச.கி.மீ. 439.04 ச.கி.மீ 195.17 ச.கி.மீ 667.45 ச.கி.மீ 
3 (மக்கள்‌ தொகை 1,68,969 88,574 4,35,578 
4 [வருவாய்‌ கோட்டத்தின்‌ தஞ்சாவூர்‌ பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை 
பெயர்‌ 
5 சட்டமன்ற தொகுதியின்‌ 175. ஒரத்தநாடு 175. ஒரத்தநாடு, 176. பட்டுக்கோட்டை 
பெயர்‌ 177. பேராவூரணி 177. பேராவூரணி 
6 பாராளுமன்ற தொகுதியின்‌ தஞ்சாவூர்‌ தஞ்சாவூர்‌ தஞ்சாவூர்‌ 
பெயர்‌ 
7 [நகராட்சிகளின்‌ இல்லை இல்லை 01 பட்டுக்கோட்டை 
எண்ணிக்கை (பெயருடன்‌) 
8 ஊராட்சி ஒன்றியங்களின்‌ 1. ஒரத்தநாடு 1) திருவோணம்‌ 1) பட்டுக்கோட்டை 
எண்ணிக்கை (பெயருடன்‌) 2. திருவோணம்‌ 2) பேராவூரணி 2) பேராவூரணி 
3) பட்டுக்கோட்டை 3) மதுக்கூர்‌ 
4) சேதுபாவாசத்திரம்‌ 
9 [பேரூராட்சிகளின்‌ இல்லை இல்லை 1) மதுக்கூர்‌ 
எண்ணிக்கை (பெயருடன்‌) 2 அதிராம்பட்டினம்‌ 
10 |உள்வட்டங்களின்‌ 6 4 10 
எண்ணிக்கை 
11 [வருவாய்‌ கிராமங்களின்‌ 89 45 166 
எண்ணிக்கை 
12 |கிராம ஊராட்சிகளின்‌ 59 29 133 
எண்ணிக்கை 
(பெயர்‌ பட்டியலுடன்‌) 
13 | தலைமை இடத்திலிருந்து 1.நெய்வாசல்‌ தென்பாதி மேடையக்‌ கொல்லை களத்தூர்‌ 25 கி.மீ. 
வெகு தொலைவில்‌ உள்ள |25கி.மீ., 23 கி.மீ. 
கிராமத்தின்‌ தூரம்‌ 2. முள்ளுர்‌ பட்டிக்காடு 
22 கி.மீ. 


தமிழ்நாடு அரசு இதனால்‌ அறிவிப்பது யாதெனில்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, ஒரத்தநாடு மற்றும்‌ பட்டுக்கோட்டை வருவாய்‌ 
வட்டங்களைச்‌ சீரமைத்து திருவோணத்தை தலைமையிடமாகக்‌ கொண்டு புதிய வருவாய்‌ வட்டம்‌ கீழ்க்காணும்‌ அட்டவணையில்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


பிற்சேர்க்கை — V 


அறிவிக்கை - 1 


அரசாணை (ிலை எண்‌ 66, வருவாய்‌ மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மைத்துறை, நாள்‌ 27.02.2024 


காட்டப்பட்டுள்ள 45 வருவாய்‌ கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக்‌ கொண்டு செயல்படும்‌:- 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 


1.திருநல்லூர்‌ 
(10 கிராமங்கள்‌) 


வ.எண்‌ 


வஸ்‌. 


வருவாய்‌ 
கிராமத்தின்‌ எண்‌ 


வருவாய்‌ 
கிராமத்தின்‌ 
பெயர்‌ 


பின்னையூர்‌ மேற்கு 


பின்னையூர்‌ கிழக்கு 
திருநல்லூர்‌ 


வடக்குக்கோட்டை 


சங்கரனார்குடிக்காடு 


மேடையக்கொல்லை 
வேதநாயகிபுரம்‌ 


கிளாமங்கலம்‌ 


மீ ௦ 1[வ1/ஓ/௪ [5 [w [IN 


யோகநாயகிபுரம்‌ 


= 
oO 


தெற்குக்கோட்டை 


2. சில்லத்தூர்‌ 


(13 கிராமங்கள்‌) 


புகழ்சில்லத்தூர்‌ 


வெட்டிக்காடு 


சில்லத்தூர்‌ 


கிருஷ்ணாபுரம்‌ 


சூரிய மூர்த்திபுரம்‌ 


அக்கரைவட்டம்‌ 


சின்ன அம்மங்குடி 


பாண்டிபழமனைக்காடு 


பெரிய அம்மங்குடி 


அம்மங்குடி 
இலுப்பைவிடுதி 


உஞ்சியவிடுதி 


தளிகை விடுதி 


3. காவாலிப்பட்டி 
(12, கிராமங்கள்‌) 


தோப்பு விடுதி 


காவாலிப்பட்டி 


காடுவெட்டி விடுதி 
பணிகொண்டான்‌ விடுதி 


வெட்டுவாக்கோட்டை 
ஊரணிபுரம்‌ 
திப்பன்‌ விடுதி 
31 89/2 பெரியகோட்டைக்‌ காடு 
32 90 சென்னியவிடுதி 
33 91 கிருஷ்ணாபுரம்‌ 
34 92 நெய்வேலி வடபாதி 
35 93 நெய்வேலி தென்பாதி 
வன்‌ 36 89 வெங்கரை 
37 1 அனந்தகோபாலபுரம்‌ வடக்கு 
38 2 கொள்ளுக்காடு 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ. வட்டத்தின்‌ குறுவட்டத்தின்‌ பெயர்‌ வ.எண்‌ வருவாய்‌ வருவாய்‌ 
எண்‌ பெயர்‌ கிராமத்தின்‌ எண்‌ கிராமத்தின்‌ 
பெயர்‌ 
39 3 அனந்தகோபாலபுரம்‌ தெற்கு 
40 பாதரங்கோட்டை தெற்கு 
41 பாதரங்கோட்டை வடக்கு 
42 29 வாட்டாத்திக்கோட்டை 
கொள்ளுக்காடு 
43 90 வாட்டாத்திக்கோட்டை உக்கடை 
பீமாபுரம்‌ 
இடையாத்தி வடக்கு 
44 91/1 (புல எண்கள்‌.1-97, 323-381, 
388-424, 426-458) 
இடையாத்தி தெற்கு 
45 91 (புல எண்கள்‌.98-322, 382-387 
(ம) 425) 


அறிவிக்கை — 2 


ஒரத்தநாடு வட்டத்தில்‌ வட்டச்சீரமைப்புக்கு முன்னர்‌ உள்ள கிராமங்களின்‌ பெயர்கள்‌ குறுவட்டங்கள்‌ வாரியாக 


பின்வருமாறு:- 
ன a குறுவட்டத்தின்‌ பெயரி ட hile த்தும்‌ தவன வணி 
I த்தநா 1, ஈச்சங்கோட்டை ‘ 
பதாம்‌ (10 கிராமங்கள்‌) ட ॥ நடுவூர்‌ 
2 2/1 ஈச்சங்கோட்டை 
3 2/2 சாமிப்பட்டி 
4 3 கருக்காக்கோட்டை 
5 4 ஆழிவாய்க்கால்‌ 
6 4/1 சேதுராயன்குடிகாடு 
7 5 பஞ்சநதிக்கோட்டை 
8 6 காட்டுக்குறிச்சி 
9 22 தென்னமநாடு வடக்கு 
10 22/1 தென்னமநாடு தெற்கு 
2. உளுர்‌ உள்வட்டம்‌ 11 7 உளூர்‌ மேற்கு 
(20 கிராமங்கள்‌) 
12 7h உளூர்‌ கிழக்கு 
13 8 பருத்திக்கோட்டை 
14 8/1 பருத்தியப்பர்‌ கோவில்‌ 
15 9 கீழ உளூர்‌ 
16 9/2 பருத்தியப்பர்‌ கோவில்‌ 
17 10 வாண்டையார்‌ இருப்பு 
18 11 கரைமீண்டார்கோட்டை 
19 12 இராகவாம்பாள்புரம்‌ 
20 12/1 சடையார்கோவில்‌ 
21 13 மூர்த்தியம்பாள்புரம்‌ 
22 13/1 பனையக்கோட்டை 
23 14 நெய்வாசல்‌ 
24 14/1 அரசப்பட்டு 
25 15 பொன்னாப்பூர்‌ கீழ்பாதி 
26 15/1 சின்னபொன்னாப்பூர்‌ 
27 16 பொன்னாப்பூர்‌ மேல்பாதி 
28 16/1 பருத்தியப்பர்‌ கோவில்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 9 
ன டம்‌ குறுவட்டத்தின்‌ பெயர்‌ ன டம்‌ பனு கிராமத்தின்‌ பெயர்‌ 
29 17 குலமங்கலம்‌ 
30 17h தலையாமங்கலம்‌ 
3. ஓரத்தநாடு 31 18 ஒக்கநாடு மேலையூர்‌ 
(14 கிராமங்கள்‌) 
32 18/1 சமையன்‌ குடிக்காடு 
33 19 கண்ணந்தங்குடி கீழையூர்‌ முதன்மை 
34 19/1 கண்ணந்தங்குடி கீழையூர்‌ கூடுதல்‌ 
35 20 கண்ணந்தங்குடி மேலையூர்‌ 
முதன்மை 
36 20/1 கண்ணந்தங்குடி மேலையூர்‌ கூடுதல்‌ 
37 21 முத்தம்பாள்புரம்‌ 
38 34 கோவிலூர்‌ 
39 36 தெலுங்கன்‌ குடிக்காடு 
40 37 புதூர்‌ 
41 38 பாளாம்புத்தூர்‌ 
42 39 குக்கரை 
43 58 பேய்கரும்பன்‌ கோட்டை 
44 59 புலவன்காடு 
4. தெக்கூர்‌ 45 23 ஆயக்குடி 
(15 கிராமங்கள்‌) 
46 24 சோழபுரம்‌ 
47 25 வடக்கூர்‌ வடக்கு சேத்தி 
48 26 வடக்கூர்‌ தெற்கு சேத்தி 
49 27 பொய்யுண்டார்கோட்டை 
50 27/1 பழங்கண்டார்‌ குடிக்காடு 
51 28 பாச்சூர்‌ 
52 29 ஆதனக்கோட்டை 
53 30 தெக்கூர்‌ 
54 30/1 கருக்காடிப்பட்டி 
55 31 கக்கரைக்கோட்டை 
56 32 வடக்கிக்கோட்டை 
57 33 மண்டலக்கோட்டை 
58 35 பின்னையூர்‌ மேற்கு 
59 35/1 பின்னையூர்‌ கிழக்கு 
5. திருமங்கலக்கோட்டை 60 40 பூவத்தூர்‌ 
(13 கிராமங்கள்‌) 
61 40/1 புதுநகர்‌ 
62 41 கீழவன்னிப்பட்டு 
63 42 ஒக்கநாடு கீழையூர்‌ முதன்மை 
64 42/1 ஒக்கநாடு கீழையூர்‌ கூடுதல்‌ 
65 43 காவராப்பட்டு 
66 44 அருமுளை 
67 45 திருமங்கலக்கோட்டை மேலையூர்‌ 
68 45/1 திருமங்கலக்கோட்டை மேலையூர்‌ 
காலனி 
69 46 திருமங்கலக்கோட்டை கீழையூர்‌ 
70 46/1 திருமங்கலக்கோட்டை கீழையூர்‌ 
காலனி 
71 47 வடசேரி தெற்கு 
72 47/1 வடசேரி வடக்கு 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


i eel குறுவட்டத்தின்‌ பெயர்‌ ன றன்‌ “டது கிராமத்தின்‌ பெயர்‌ 
6. தொண்டராம்பட்டு 73 48 கொடியாளம்‌ 
(18 கிராமங்கள்‌) 
74 49 பரவத்தூர்‌ 
75 50 கண்ணுக்குடி கீழ்பாதி 
76 51 முள்ளூர்‌ பட்டிக்காடு 
77 52 கோபாலபுரம்‌ 
78 53 இராமபுரம்‌ 
79 54 ஆம்பலாப்பட்டு வடக்கு 
80 54/ ஆம்பலாப்பட்டு தெற்கு 
81 54 ஆம்பலாப்பட்டு சிவக்கொல்லை 
82 55 கண்ணுக்குடி மேல்பாதி முதன்மை 
83 தகர்‌ கண்ணுக்குடி மேல்பாதி கூடுதல்‌ 
84 56 தொண்டராம்பட்டு கிழக்கு 
85 56/1 தொண்டராம்பட்டு மேற்கு 
86 57 வெள்ளூர்‌ 
87 60 பொய்யுண்டார்‌ குடிகாடு 
88 67 நெம்மேலி திப்பியக்குடி 
89 68 வேதவிஜயபுரம்‌ 
90 69 ஆவிட நல்லவிஜயபுரம்‌ 
7. சில்லத்தூர்‌ 91 61 திருநல்லூர்‌ 
(22, கிராமங்கள்‌) 
92 62 புகழ்சில்லத்தூர்‌ 
93 63/1 வெட்டிக்காடு 
94 63 சில்லத்தூர்‌ 
95 64 கிருஷ்ணாபுரம்‌ 
96 65 வடக்குக்கோட்டை 
97 66 சங்கரனார்குடிக்காடு 
98 70 மேடையக்கொல்லை 
99 71 வேதநாயகிபுரம்‌ 
100 72 கிளாமங்கலம்‌ 
101 73 சோழகன்‌ குடிக்காடு 
102 74 யோகநாயகிபுரம்‌ 
103 75 தெற்குக்கோட்டை 
104 76 சூரிய மூர்த்திபுரம்‌ 
105 va அக்கரைவட்டம்‌ 
106 78 சின்ன அம்மங்குடி 
107 78/1 பாண்டிபழமனைக்காடு 
108 79 பெரியஅம்மங்குடி 
109 80 அம்மங்குடி 
110 81 இலுப்பைவிடுதி 
111 86 உஞ்சியவிடுதி 
112 87 தளிகைவிடுதி 
8. காவாலிப்பட்டி 113 82 தோப்பு விடுதி 
(13 கிராமங்கள்‌) 
114 83 காவாலிப்பட்டி 
115 84 காடுவெட்டி விடுதி 
116 85 பணிகொண்டான்‌ விடுதி 
117 88 வெட்டுவாக்கோட்டை 
118 88/1 ஊரணிபுரம்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 11 
ee குறுவட்டத்தின்‌ பெயர்‌ a ட சல்‌ கிராமத்தின்‌ பெயர்‌ 
89 வெங்கரை 
89/1 திப்பன்‌ விடுதி 
89/2 பெரியகோட்டைக்‌ காடு 
90 சென்னியவிடுதி 
91 கிருஷ்ணாபுரம்‌ 
92 நெய்வேலி வடபாதி 
93 நெய்வேலி தென்பாதி 
அறிவிக்கை-3 
ஒரத்தநாடு வட்டத்தில்‌ வட்டச்சீரமைப்புக்கு பின்னர்‌ உள்ள கிராமங்களின்‌ பெயர்கள்‌ குறுவட்டங்கள்‌ வாரியாக 
பின்வருமாறு: - 
உ அம்‌ வருவாய்‌ வருவாய்‌ 
sal குறுவட்டத்தின்‌ பெயர்‌ நனக கிராமத்தின்‌ கிராமத்தின்‌ 
எண்‌ பெயர்‌ 
I த்தநா 1, ஈச்சங்கோட்டை 3 
nee (10 கிராமங்கள்‌) i . நடுவூர்‌ 
2 2/1 ஈச்சங்கோட்டை 
3 2/2 சாமிப்பட்டி 
4 3 கருக்காக்கோட்டை 
5 4 ஆழிவாய்க்கால்‌ 
6 4/1 சேதுராயன்குடிகாடு 
ரீ 5 பஞ்சநதிக்கோட்டை 
8 6 காட்டுக்குறிச்சி 
9 22 தென்னமநாடு வடக்கு 
10 22/1 தென்னமநாடு தெற்கு 
2. உளுர்‌ உள்வட்டம்‌ 11 7 உளூர்‌ மேற்கு 
(20 கிராமங்கள்‌) 
12 7/1 உளூர்‌ கிழக்கு 
13 8 பருத்திக்கோட்டை 
14 8/1 பருத்தியப்பர்‌ கோவில்‌ 
15 9 கீழ உளூர்‌ 
16 9/1 பருத்தியப்பர்‌ கோவில்‌ 
17 10 வாண்டையார்‌ இருப்பு 
18 11 கரைமீண்டார்கோட்டை 
19 12 இராகவாம்பாள்புரம்‌ 
20 12/1 சடையார்கோவில்‌ 
21 13 மூர்த்தியம்பாள்புரம்‌ 
22 13/1 பனையக்கோட்டை 
23 14 நெய்வாசல்‌ 
24 14/1 அரசப்பட்டு 
25 15 பொன்னாப்பூர்‌ கீழ்பாதி 
26 15/1 சின்னபொன்னாப்பூர்‌ 
27 16 பொன்னாப்பூர்‌ மேல்பாதி 
28 16/1 பருத்தியப்பார்‌ கோவில்‌ 
29 17 குலமங்கலம்‌ 
30 17/1 தலையாமங்கலம்‌ 


12 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Oe வட்டத்தின்‌ டவுன்‌ Oe emt a aaah 
டப பெயர்‌ குறுவட்டத்தின்‌ பெயர்‌ த கிராமத்தின்‌ கிராமத்தின்‌ 
எண்‌ பெயர்‌ 
3. ஓரத்தநாடு (14 கிராமங்கள்‌) 31 18 ஒக்கநாடு மேலையூர்‌ 
32 18/1 சமையன்‌ குடிக்காடு 
33 19 கண்ணந்தங்குடி கீழையூர்‌ 
முதன்மை 
34 19/1 கண்ணந்தங்குடி கீழையூர்‌ 
கூடுதல்‌ 
35 20 கண்ணந்தங்குடி மேலையூர்‌ 
முதன்மை 
36 20/1 கண்ணந்தங்குடி மேலையூர்‌ 
கூடுதல்‌ 
37 21 முத்தம்பாள்புரம்‌ 
38 34 கோவிலூர்‌ 
39 36 தெலுங்கன்‌ குடிக்காடு 
40 37 புதூர்‌ 
41 38 பாளாம்புத்தூர்‌ 
42 39 கக்கரை 
43 58 பேய்கரும்பன்‌ கோட்டை 
44 59 புலவன்காடு 
4. தெக்கூர்‌ 45 23 ஆயங்குடி 
(13 கிராமங்கள்‌) 
46 24 சோழபுரம்‌ 
47 25 வடக்கூர்‌ வடக்கு சேத்தி 
48 26 வடக்கூர்‌ தெற்கு சேத்தி 
49 27 பொய்யுண்டார்கோட்டை 
50 27/1 பழங்கண்டார்‌ குடிக்காடு 
51 28 பாச்சூர்‌ 
52 29 ஆதனக்கோட்டை 
53 30 தெக்கூர்‌ 
54 30/1 கருக்காடிப்பட்டி 
55 31 கக்கரைக்கோட்டை 
56 32 வடக்கிக்கோட்டை 
57 33 மண்டலக்கோட்டை 
5. திருமங்கலக்கோட்டை 58 40 பூவத்தூர்‌ 
(13 கிராமங்கள்‌) 
59 40/1 புதுநகர்‌ 
60 41 கீழவன்னிப்பட்டு 
61 42 ஒக்கநாடு கீழையூர்‌ முதன்மை 
62 42/1 ஒக்கநாடு கீழையூர்‌ கூடுதல்‌ 
63 43 காவராப்பட்டு 
64 44 அருமுளை 
65 45 திருமங்கலக்கோட்டை 
மேலையூர்‌ 
66 45/1 திருமங்கலக்கோட்டை 
மேலையூர்‌ காலனி 
67 46 திருமங்கலக்கோட்டை கீழையூர்‌ 
68 46/1 திருமங்கலக்கோட்டை கீழையூர்‌ 
காலனி 
69 47 வடசேரி தெற்கு 
70 47/1 வடசேரி வடக்கு 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY i 
Oe வட்டத்தின்‌ அவன்‌ வ. த்து டவ்‌ 
த பெயர்‌ குறுவட்டத்தின்‌ பெயர்‌ ச கிராமத்தின்‌ கிராமத்தின்‌ 
எண்‌ பெயர்‌ 
6. தொண்டராம்பட்டு 71 48 கொடியாளம்‌ 
(19 கிராமங்கள்‌) 
72 49 பரவத்தூர்‌ 
73 50 கண்ணுக்குடி கீழ்பாதி 
74 51 முள்ளூர்‌ பட்டிக்காடு 
75 52 கோபாலபுரம்‌ 
76 53 இராமபுரம்‌ 
77 54 ஆம்பலாப்பட்டு வடக்கு 
78 54/1 ஆம்பலாப்பட்டு தெற்கு 
79 54 ஆம்பலாப்பட்டு சிவக்கொல்லை 
80 55 கண்ணுக்குடி மேல்பாதி 


முதன்மை 


81 55/1 கண்ணுக்குடி மேல்பாதி 
கூடுதல்‌ 

82 56 தொண்டராம்பட்டு கிழக்கு 

83 56/1 தொண்டராம்பட்டு மேற்கு 

84 57 வெள்ளூர்‌ 

85 60 பொய்யுண்டார்‌ குடிகாடு 

86 67 நெம்மேலி திப்பியக்குடி 

87 68 வேதவிஜயபுரம்‌ 

88 69 ஆவிட நல்லவிஜயபுரம்‌ 

89 73 சோழகன்‌ குடிக்காடு 
அறிவிக்கை-4 


பட்டுக்கோட்டை வட்டத்தில்‌ வட்டச்‌ சீரமைப்புக்கு முன்னர்‌ உள்ள கிராமங்களின்‌ பெயர்கள்‌ குறுவட்டங்கள்‌ வாரியாக 
பின்வருமாறு: - 


வருவாய்‌ 
கிராமத்தின்‌ 
பெயர்‌ 


(ப்ர. 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 


ae ன்‌ 1. நம்பிவயல்‌ 


எண்‌ 
வேப்பங்காடு உக்கடை 


அதம்பை வடக்கு 
புல எண்கள்‌.1-205, 
420-545 


அதம்பை தெற்கு 
புல எண்கள்‌.206-419 
நடுவிக்கோட்டை 


ஆலடிக்குமுளை 


1 
2 
3 
5 
7 

10 
11 
15 


2 
3 
5 
7 
10 
11 
12 
13 6 
14 7 
15 


-1 
9 
12 


2. பட்டுக்கோட்டை 16 
(25 கிராமங்கள்‌) 


14 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வருவாய்‌ 
குறுவட்டத்தின்‌ பெயர்‌ ்‌ த்தின்‌ கிராமத்தின்‌ 
1 பெயர்‌ 
செண்டாங்காடு பகுதி - | 
(புல எண்கள்‌. 1-157) 


2 


_ [மம்‌ [மம்‌ 
மூ (௦ [4] 


செண்டாங்காடு பகுதி - ॥ 
(புல எண்கள்‌. 158-267) 


N 
wo 


N 112 
ple 


N 
[o>] 


N 
“NI 


N 
oe) 


N 
மூ 


பாப்பாவெளி பாளையக்கோட்டை 


ele 


கைலாசநாதபுரம்‌ 
நாடியாம்பாள்புரம்‌ 


[இ இ] 
படு 


பைங்காட்டு வயல்‌ 
பண்ணவயல்‌ 


wo 
(o>) 


ரெங்கோஜியப்பா தோட்டம்‌ 


மெ 
x 


ம்‌ 
foe) 


3. மதுக்கூர்‌ 
கீழக்குறிச்சி மேற்கு 
(புல எண்கள்‌. 1-69, 232-307, 441- 
442) 
கீழக்குறிச்சி கிழக்கு 
(புல எண்கள்‌. 70-231, 308-440, 
443-449) 


432-460, 682-726, 731-767) 
431, 461-681, 727-730) 


ale 
ம |[N 


ரர்‌ 
ட்குகை 
சிறி 


வேப்பங்குளம்‌ 
லம்பள்ளம்‌ 
தளிக்கோட்டை 


ட க அ. ப ரி 
ந 7 3 
7 த ந ௮] 
௩ வித அ ஆ 
ம ந ற | 
5 4 நபி 
ட ந | ] 
ணை கை 
es த  ] 
Se 
த ம இ ] 
ந ௪ | 
| 
eee 
S| 1 
1) நத௲ஓஏஓ3 
es இ ர 
ம | இ 5] 
வ ணை ணை 
ம. | 
-.. 1. அய்‌ 
” அ து 2] 
= ஆத ஆ நந: -] 
1. ர அ வடி 
ட - அ ஆறி 
நள பளை, 
ச 1 ற] 
ட 1 
ஆஆஆ | ர 2 
| சி 
ம ப ந்‌ இ 
ன எ அர டி 
ae தச] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 15 


வருவாய்‌ 
கிராமத்தின்‌ 
பெயர்‌ 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 


4. பெரியக்கோட்டை } 
(20 கிராமங்கள்‌ கழிச்சாங்கோட்டை 
பாலோஜி ரெகுராம்‌ சமுத்திரம்‌ 


காடந்தங்குடி 


ஜிக்கோட்‌ 

| 40 கன்னியாகுறிச்சி 

__ “| சொக்கனாவர்‌ | 
்‌ 

ப 0 கார்ங்கடு | 
| உ | சிரமேல்குடி 

5 

6 

6 

7 

7 


ரெகுராமசமுத்திரம்‌ 


பாலாயி அக்ரஹாரம்‌ 


ரெகுநாதபுரம்‌ 


அத்திவெட்டி மேற்கு (புல எண்கள்‌.1- 
5, 8-216, 517-519) 

55/1 அத்திவெட்டி கிழக்கு (புல எண்கள்‌.6, 
7, 217-516, 520-524) 


ட உ | 
ட உ | 
1 ஊபக்கு | 
ட ௭1 ஸன்கக்க | 
ணை ரகக 
எண்கள்‌.1-300, 620-622) 
எண்கள்‌.301-619, 623-626) 
ட | அனைக்கடு | 
டை 
=~ Gen 


பொன்னவராயன்‌ கோட்டை உக்கடை 


வெண்டாக்கோட்டை 


6. ச்சி ர 
as 82 அலிவலம்‌ 

ப [8] 887 >. 
ப 2 2 ஆ. ற 18] 84 | 7 சகாயவர்‌ 
ப 9 [ 8] சொந்தம்‌ 


க 31 
2 
3 
4 
8 
9 
41 
2 
3 
5 
6 
7 
8 
9 
61 
2 
3 
5. துவரங்குறிச்சி வ 
(16 கிராமங்கள்‌) 
ட - - --_-.-_] 2 
ட்‌ - ப] 3 
ll 4 
i 
Ee 5 
as 7 
ட... நி 0 
Pe 71 
ட அ. |] 2 
டத 81 


வ, 
எண்‌ 
டல | 
64 | 
டட | 
டட | 
| 69 | 
டல | 
84 | 
86 | 
8 | 
| 90 | 
| 94 | 


Ol. 
எண்‌ 


16 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வருவாய்‌ வருவாய்‌ 
கிராமத்தின்‌ கிராமத்தின்‌ 
பம்‌ யர்‌ 


பெ 
நெய்வாவிடுதி 
வாளுர்‌ 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 
வாட்டாத்திக்கோட்டை கொள்ளுக்காடு 
வாட்டாத்திக்கோட்டை உக்கடை 
பீமாபுரம்‌ 
91/1 இடையாத்தி வடக்கு (புல எண்கள்‌.1- 
97, 323-381, 388-424, 426-459 


இடையாத்தி தெற்கு (புல எண்கள்‌.98- 
322, 382-387 (ம) 425) 


; 


எண்ணாணிவயல்‌ 


எழுத்தாணிவயல்‌ 


7. திருச்சிற்றம்பலம்‌ 
(16 கிராமங்கள்‌) 


சூரியநாராயணபுரம்‌ 


செருவாவிடுதி தெற்கு 


களத்தூர்‌ மேற்கு (புல எண்கள்‌.1-105 
208-354, 503-507) 
96/1 களத்தூர்‌ கிழக்கு (புல எண்கள்‌.106- 
207, 355-502, 508-527) 


திருச்சிற்றம்பலம்‌ மேற்கு (புல 


எண்கள்‌.1-55, 113-243, 260-280, 
413-418) 


்‌ 
பட ர ப பூவார்‌ | 
ப ட | குறிச்சி | 
ப ட ட ப தமடை | 
்‌ 


செருவாவிடுதி வடக்கு 


திருச்சிற்றம்பலம்‌ கிழக்கு (புல 

97/1 எண்கள்‌.56-112, 244-259, 281-412, 
419-434 

__ 8 [| மடத்திக்கடு | 
பட ட 9 | துறவிக்கடு | 


) 
4 புனல்வாசல்‌ மேற்கு புல எண்கள்‌.1- 
220, 457-506, 551-565) 


100/1 புனல்வாசல்‌ கிழக்கு (புல 
எண்கள்‌.221-456, 507-550) 


படர்‌ | மதன்பட்வர்‌ 


1 
1 
1 
1 


8. ஆண்டிக்காடு 
(26 கிராமங்கள்‌) 


1 
க [ புக்கம்பை | 


ப்பெப்பபிப el a | a [als lee] a | [elle late a |r = lela 


Ol. 
எண்‌ 


UOT 
87 
91 
101 

02 

03 

04 

05 

08 

09 
110 
88 
92 
93 
95 
97 

00 
111 
112 
113 
114 
115 
116 
117 

24 

125 


100 
101 
102 
103 

04 
105 
106 

07 
108 

09 
110 
111 
112 
113 
114 
115 
116 
117 
118 
119 
120 
121 
122 
123 
124 
125 
126 

27 
128 
129 
130 
131 
132 
133 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 14 


வருவாய்‌ 
கிராமத்தின்‌ 
பெயர்‌ 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 


EZ 


க 
ம 
> 


அழகியநாயகிபுரம்‌ 


ம்‌ 


யம்‌ 
ம 


எரளிவயல்‌ 
கரிசவயல்‌ 


= 
oe) 


இரண்டாம்‌ புளிக்காடு 


= 
o 


ம 


சரபேந்திராஜன்பட்டிணம்‌ 


வம்‌ 
> 


= 
> 


_ 
D> 
4 


கள்ளிவயல்‌ 
லமதிக்காடு 
மரவன்வயல்‌ 


= 
ஓ 


x 


அஸ்‌ 
[51] 
ம்‌ 


9. அதிராம்பட்டிணம்‌ 
(10 கிராமங்கள்‌) 


பள்ளிக்கொண்டான்‌ 
சேண்டாக்கோட்டை 


சின்ன ஆவுடையார்கோவில்‌ 


= 
a 
ஓ 


ம்‌] மம்‌ 
a a 


ன 
a} 
COIN 


ஏரிப்புறக்கரை 


அஸ்‌ 
a 


= 
ao 


10. தம்பிக்கோட்டை 
(12, கிராமங்கள்‌) 
செளந்தரநாயகிபுரம்‌ 


(புல எண்‌.1-595) 
(புல எண்‌.596-975) 


தம்பிக்கோட்டை வடகாடு 


அம்‌ 
oO 
= 


= 
[02] 


= 


1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 
1 


மருதங்காவயல 


ஸம்‌ மம்‌ 
ண 
ல |= 


— 
wo 


Ol. 
எண்‌ 


126 
27 
128 
129 
130 
131 
132 
133 
34 
135 
136 
37 
138 
39 
40 
141 
42 
43 
44 
45 
122 
123 
46 
47 
48 
49 
150 
151 
152 
153 
54 
155 
156 
57 
158 
159 
160 
161 
162 
163 
164 


o>) 
ப 


18 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை-5 


பட்டுக்கோட்டை வட்டத்தில்‌ வட்டச்‌ சீரமைப்புக்கு பின்னர்‌ உள்ள கிராமங்களின்‌ பெயர்கள்‌ குறுவட்டங்கள்‌ வாரியாக 
பின்வருமாறு: - 


கரம்பயம்‌ 


அதம்பை வடக்கு 
புல எண்கள்‌ .1-205, 
420-545 


அதம்பை தெற்கு 
eed எண்கள்‌.206-419 


எற்ற. ட 
|... நடுவிக்கோட்டை | 


——— நா த்‌ 
ணை = ஆலடிக்குமு 
ட சுக்கிரன்ப்ட | 


SS படட ட ட 
ம ப அ அ ப ம 0 8 எட்டுப்புளிக்கடு | 
(புல எண்கள்‌. 1-157) 

[| | 
[டட | சூரப்பள்ளம்‌ 

1 1 | 
NE EE Oc | 
[0A | வடுகன்குத்கை | 
Po igs | 
ம ப ந 21 28 | 7 மகாதேவபாம்‌ 
ம பு அ ப 189150 1 சூத்திக்கோட்டை | 
ம பு அ ப 8 | பாப்பாவெளி பாளையக்கோட்டை | 
ம பு அ ப | 78 | ரெங்கோஜியப்பா தோட்டம்‌ | 
ம பு ப அ அ 121 7 பட்டுக்கோட்டை | 
[| கைலாசநாதபம்‌ | 
ம பு ப அ 181 777 | நாடியாம்பாள்பாம்‌ | 
ம பு அ ப 1291 78 | மகாராஜசமுத்திம்‌ | 
a அ ப 130116 | பைங்காட்டுவல்‌ | 
[| பண்ணல்‌ | 
ம பு அ அ 21 | கூத்தாடிவயல்‌ | 
ம பு த ந 131 | கார்காயல்‌ ப 
திட டட 


1 |. முத்சோ | 


ன ச சச மதுக்கூர்‌ 
ன ன னை 


| புலஞ்சி | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 19 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 
4 
4 
4 
4 
5 
6 
Hi 


2 


கீழக்குறிச்சி மேற்கு 
(புல எண்கள்‌. 1-69, 232-307, 441- 
442) 


2 
2 
2 
கீழக்குறிச்சி கிழக்கு 
3 
3 
3 


29/1 (புல எண்கள்‌. 70-231, 308-440, 
443-448 
அ. விக்கோட்டை 


மோகூர்‌ 
மதுக்கூர்‌ வடக்கு (புல எண்கள்‌.1- 
392, 432-460, 682-726, 731-767) 
மதுக்கூர்‌ தெற்கு (புல எண்கள்‌.393- 
431, 461-681, 727-730) 
ராமாம்பாள்புரம்‌ 
மூத்தாக்குறிச்சி 
வேப்பங்குளம்‌ 


36/1 


3 


4 
அலம்பள்ளம்‌ 
தளிக்கோட்டை 
கழிச்சாங்கோட்டை 


பாலோஜி ரெகுராம்‌ சமுத்திரம்‌ 
பாவாஜிக்கோட்டை 
3 ஒலையக்குன்னம்‌ 
கோபாலசமுத்திரம்‌ 
பெரியக்கோட்டை 
கன்னியாகுறிச்சி 
சொக்கனாவூர்‌ 
புளியக்குடி 
காடந்தங்குடி 
மதுரபாஷாணியபுரம்‌ 
விக்கிரமம்‌ 
வாடியக்காடு 


4 
4 
4 
4 
5 பொன்னங்குண்டு 
இளங்காடு 
பரசுராமனேந்தல்‌ 
காரப்பங்காடு 
6 சிரமேல்குடி 
ரெகுராமசமுத்திரம்‌ 
பாலாயி அக்ரஹாரம்‌ 


3 
3 
3 
3 
5 
5 
5 
6 


6 


= 
ஓ 
ட்‌ 
> 
E 
ge 
60 
a 
ட்‌ 
[்‌ 
3 
r 


| 38 | 
| 39 | 
ந்தி 
ட | 
ந்தி 
| 47 | 
டக | 
| 49 | 
டல | 
| st | 
(20 கிராமங்கள்‌) | 
zm 
| 54 | 
| 55 | 
| 56 | 
| 57 | 
ட | 
| 59 | 
டல | 
| ot | 
| 62 | 
டல | 
| 64 | 
| 65 | 
டல | 
| 67 | 
டல | 
டல | 
டா | 
டாட | 


Al. 
OO 

38 
39 
41 

2 

3 

5 

7 
50 
51 
52 
53 
54 
55 
56 

7 
58 
59 
61 
62 
63 
65 

if: 

0 
71 
72 


m 
a 
2 
a 
ழி 
டூ 
S 
ட்ப 
kia) 


6 
7 
8 
9 
0 
5 
6 
7 
7 
31 
2 
3 
4 
8 
9 
1 
2 
3 
5 
6 
ர்‌ 
8 
9 
1 
2 
3 
51 


நாட்டுச்சாலை 


(16 கிராமங்கள்‌) | 
Ps rst O 


EE த ee 8 | ரெகுநாதபுரம்‌ 


ம ட ப எ ப [8 
76 55 அத்திவெட்டி மேற்கு (புல எண்கள்‌.1- 
5, 8-216, 517-519) 
அத்திவெட்டி கிழக்கு (புல எண்கள்‌.6, 


20 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


| 7s | 887 | கல்யாண டடை | 


82 துவரங்குறிச்சி வடக்கு (புல 
எண்கள்‌.1-300, 620-622) 


துவரங்குறிச்சி தெற்கு (புல 
எண்கள்‌.301-619, 623-626) 


ps0 பொன்னவராயன்கோட்டை | 
11 6 | 7H ]/பொன்னவராயன்‌ கோட்டை உக்கடை | 
11 | 2 | வெண்டாக்கோடடை | 


ப ப நகு வ] வ 
EE ந அ அ அ அ அ அ அ 891 82979] குலிலம்‌ 
a அ ந 1901 | அந்தம்‌ 
NE அ அ அ அ அ அ 81 8 [| காயர்‌ 
ம ப அ ந 921 8 | உசெளந்தரநாயகிபும்‌ 
ப | 9 நெய்வாவிடுதி 
பூவாளூர்‌ 
குறிச்சி 
02 மணவயல்‌ 
[| பில்ங்கநமி 
ம ப அ அ அ 891 0807 | துடை 
I | 05 | 7 _கழுகுபுலிக்கடு | 
0 | பாலத் சி 
pO tor | எண்ணாணிவயல்‌ 
|W எழுத்தணிவல்‌ 
ole 
[AR ூரியாராயணபம்‌ 
[| 983 | செருவாவிடுதி வடக்கு _ 
[OM கிருஷ்ணாபாம்‌ 
ம பு எ எ ந to 8 | செருவாவிடுதிதெற்கு | 
ண ண 3 கண உடபட அவ 
208-354, 503-507) 
களத்தூர்‌ கிழக்‌ ல எண்கள்‌.106- 
[| 
திருச்சிற்றம்பலம்‌ மேற்கு (புல 
எண்கள்‌.1-55, 113-243, 260-280, 
413-418) 
திருச்சிற்றம்பலம்‌ கிழக்கு (புல 
எண்கள்‌.56-112, 244-259, 281-412, 
419-434) 
| ட 89 | மடத்திககடு | 
துறவிக்காடு 
220, 457-506, 551-565) 
எண்கள்‌.221-456, 507-550) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 21 


வருவாய்‌ 
கிராமத்தின்‌ 
பெயர்‌ 


குறுவட்டத்தின்‌ பெயர்‌ 


வம்‌ 
= 


ஒட்டங்காடு உக்கடை 


(26 கிராமங்கள்‌) 


& 
ட்ட 
5 
= 
ட 


— 
அஸ்‌ 
o 


நடுவிக்குறிச்சி 


— 


மம்‌ 
மெ 
யம்‌ 


ட்‌ 


எட்டிவயல்‌ 
உதயமுடையான்‌ 
ண்டிக்காடு 


அஸ்‌. 


ale 


பள்ளிக்கொண்டான்‌ 


செளந்தரநாயகிபுரம்‌ 


4 தாமரங்கோட்டை வடக்கு (புல 
எண்‌.1-595) 
157/1 தாமரங்கோட்டை தெற்கு (புல 
எண்‌.596-975) 


\o 
ட 
® 
a 
| 
i= 
ட்‌ 
[ 
a 
b- 
Fle 
மெ 


(10 கிராமங்கள்‌) 


10. தம்பிக்கோட்டை 
(12, கிராமங்கள்‌) 


6 


இரண்டாம்‌ புளிக்காடு 


111 
112 
113 
114 
115 
116 
117 
124 
125 
126 
127 
128 
129 
130 
131 
132 
133 
134 
135 
136 
137 
138 
139 
140 
141 
142 
143 
144 
145 
122 
123 
146 
147 
148 
149 
150 
151 
152 
153 
154 
155 
156 

57 


22 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


_ ணம்‌ 


வே. ராஜாராமன்‌, 
அரசு செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


